எந்த சத்தம்‌ கேட்கிறீர்கள்‌? 
சகோ.அகஸ்டின்‌ ஜெயக்குமார்‌ 


உலகத்தில்‌ நாம்‌ ஏராளமான சத்தங்களை அனுதினமும்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறோம்‌. 
தேவனுக்கு நேராகவும்‌, அவரது சித்தத்திற்கு நேராகவும்‌ நம்மை நடத்தும்‌ சத்தங்களும்‌ 
உண்டு; அவரது விருப்பங்களுக்கும்‌, சித்தத்திற்கும்‌ விரோதமாக நம்மை வழிநடத்தும்‌ 
சத்தங்களும்‌ உண்டு. சந்தேகங்களைக்‌ கொண்டுவரும்‌ சத்துருவின்‌ சத்தங்கள்‌ 
கேட்போரை சிதைத்துவிடூவதுடன்‌, தேவ சித்தத்தையும்‌ சிந்தையிலிருந்து 
அழித்துவிடுகின்றது. “கலப்புள்ள பிரசங்கங்கள்‌ விஷம்‌ ஊற்றிய பால்‌' என்பதை 
அறியாதோர்‌, ஆவிக்குரிய வாழ்வில்‌ மரணமடைவது நிச்சயம்‌. சந்தேகமுள்ள சத்துருவின்‌ 
வார்த்தைகள்‌ கீழ்ப்படியாமை என்ற பாவத்தின்‌ கோபாக்கினையை நமது வாழ்க்கையில்‌ 
கொண்டுவந்து கொட்டும்‌ என்பதை நாம்‌ எப்படி மறந்துவிடமுடியும்‌? தனக்காகப்‌ 
பாடுகளை சகிக்க அழைத்த தேவனிடத்தில்‌ பாதுகாப்பிற்காக இரவு பகலாக ஜெபிக்கும்‌ 
மக்களின்‌ ஜெபங்கள்‌ தேவனுக்கு எப்படி உகந்த வாசனையாயிருக்கும்‌? இரண்டு 
சத்தங்கள்‌ தொனிக்கும்‌ நேரத்தில்‌, தேவ சத்தத்தை நாம்‌ கேட்கும்‌ மக்களாயிருந்தால்‌, 
தேவ திட்டங்கள்‌ நம்முலம்‌ இவ்வுலகில்‌ நிறைவேறும்‌. ஆனால்‌, எந்த சத்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிவது என்பது நமது வாழ்வில்‌ அறிந்திருக்கவேண்டிய ஒன்று. “உமக்காக நான்‌ 
மரிக்கவும்‌ ஆயத்தம்‌' என்ற வார்த்தைகளே நம்‌ உள்ளத்தில்‌ விழவேண்டிய முதல்‌ 
அர்ப்பணிப்பின்‌ விதை. 
சத்துருவின்‌ சத்தம்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களைப்பார்க்கிலும்‌ 
சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி: நீங்கள்‌ 
தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின்‌ கனியையும்‌ புசிக்கவேண்டாம்‌ 
என்று தேவன்‌ சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தைப்‌ பார்த்து: 
நாங்கள்‌ தோட்டத்திலுள்ள விருட்சங்களின்‌ கனிகளைப்‌ புசிக்கலாம்‌. 
ஆனாலும்‌, தோட்டத்தின்‌ நடுவில்‌ இருக்கிற விருட்சத்தின்‌ கனியைக்‌ 
குறித்து தேவன்‌: நீங்கள்‌ சாகாதபடிக்கு அதைப்‌ புசிக்கவும்‌ அதைத்‌ 
தொடவும்‌ வேண்டாம்‌ என்று சொன்னார்‌ என்றாள்‌. அப்பொழுது சர்ப்பம்‌ 
ஸ்திரீயை நோக்கி: நீங்கள்‌ சாகவே சாவதில்லை. நீங்கள்‌ இதைப்‌ 
புசிக்கும்‌ நாளிலே உங்கள்‌ கண்கள்‌ திறக்கப்படும்‌ என்றும்‌, நீங்கள்‌ 
நன்மை தீமை அறிந்து தேவர்களைப்போல்‌ இருப்பீர்கள்‌ என்றும்‌ தேவன்‌ 
அறிவார்‌ என்றது. ஆதி 3:1-5 


- - - ஆதாமை தேவன்‌ ஆறாம்‌ நாளில்‌ உண்டாக்கினார்‌. 
உண்மை கலந்த பொய்யையோ ஜந்து நாட்களிலும்‌ ஆதாமின்‌ திருமணத்திற்கான 
அல்லது அனைத்து ஆயத்தங்களையும்‌ தேவன்‌ 
பொய்‌ கலந்த உண்மையையோ செய்துமுடித்தார்‌. முதல்‌ நாளில்‌ வெளிச்சத்தையும்‌, 
கூறியே ததன்‌ மகளை இரண்டாம்‌ நாளில்‌ பூமியையும்‌, பின்பு மரம்‌ மற்றும்‌ 
வஞ்சிக்கிறான்‌. செடி கொடிகளையும்‌, பின்பு எல்லா 
மிருகங்களையும்‌ உண்டாக்கினார்‌. எல்லாவற்றையும்‌ 
தேவன்‌ உண்டாக்கிய பின்பே தேவன்‌ ஆறாம்‌ நாளில்‌ ஆதாமை உருவாக்கினார்‌. 
ஆதாமை பார்த்து தோட்டத்திலுள்ள எல்லா கனிகளையும்‌ நீ புசிக்கலாம்‌, ஆனால்‌ 
நடூவிலிருக்கிற மரத்தின்‌ கனியை மாத்திரம்‌ புசிக்கவேண்டாம்‌ என்று ஆதாமுக்குத்தான்‌ 
தேவன்‌ கட்டளையிட்டிருந்தார்‌. தேவன்‌ ஏவாளுடன்‌ நேரடியாக இது குறித்து பேசவில்லை. 


ஆதாமே தேவன்‌ கொடுத்த அந்த கட்டளையை ஏவாளுக்கு அறிவித்தான்‌. தேவனது 
வார்த்தைகள்‌ வேறு நபர்‌ மூலமாய்‌ வருவதை பலர்‌ நம்புவதில்லை, தேவனே நேரடியாக 
வந்து பேசவேண்டும்‌ என்று எதிர்பார்க்கிறவர்களுண்டு. தேவனது வார்த்தை ஏவாளின்‌ 
இதயத்தில்‌ தொனித்துக்கொண்டிருந்த நேரத்தில்‌, சத்துருவானவன்‌ தந்திரமாக அவளிடம்‌ 
பேசுகின்றான்‌. நீங்கள்‌ அந்த மரத்தின்‌ கனியைப்‌ புசித்தால்‌, தேவனைப்போல 
மாறிவிடூவீர்கள்‌ என்ற பொய்யான, சந்தேகமான வார்த்தைகளைக்‌ கூறுகின்றான்‌. உண்மை 
கலந்த பொய்யையோ அல்லது பொய்‌ கலந்த உண்மையையோ கூறியே சாத்தான்‌ 
மக்களை வஞ்சிக்கிறான்‌. 


தேவ வசனத்திற்குச்‌ செவிசாய்க்க முடியாதபடி கலப்புள்ள உபதேசங்களினாலேயே 
சத்துரு ஜனங்களை தாக்குகின்றான்‌. “அநேகரைப்போல, நாங்கள்‌ தேவவசனத்தைக்‌ 
கலப்பாய்ப்‌ பேசாமல்‌, துப்புரவாகவும்‌, தேவனால்‌ அருளப்பட்டபிரகாரமாகவும்‌, 
கிறிஸ்துவுக்குள்‌ தேவசந்நிதியில்‌ பேசுகிறோம்‌ (2கொரி 2:17)” என்று பவுல்‌ கொரிந்து 
சபைக்கு எழுதுகின்றார்‌. தேவ வசனத்தை தேவ வசனமாக பேசுகிற வார்த்தைகளுக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌. தேவவசனத்தை கலந்து பேசுகிற எந்த வார்த்தைகளும்‌ 
தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. சத்தியத்தை சத்தியமாய்‌ பேசுகிற வார்த்தைகளுக்கு 
மாத்திரம்‌ நாம்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. சத்தியத்தைப்‌ போல காட்சியளிக்கிற, நம்மைப்‌ 
புரட்டுகின்ற எந்த வார்த்தைகளுக்கும்‌ நாம்‌ செவிகொடுக்கக்‌ கூடாது. 


சத்தியத்தை சத்தியமாய்‌ ஏற்றுக்கொள்வதற்கு நமது செவிகள்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. இல்லையென்றால்‌, கீழ்ப்படியாமை என்ற பாவத்தில்‌ சத்துரு 
நம்மைத்‌ தள்ளிவிட்டுவிடுவான்‌. ஆதியில்‌ ஏதேனில்‌ நடந்த சிறிய தவறு இந்த முழு 
உலகத்தையுமே பாதித்துவிட்டது. ஒரு கூட்த்தினர்‌ சத்தியத்தைத்‌ தெளிவாக 
அறிவிக்கின்றனர்‌, இன்னொரு கூட்டத்தினர்‌ சத்தியத்தோடுகூட மாய்மாலத்தையும்‌ கலந்து 
அறிவிக்கின்றனர்‌. நாம்‌ சத்தியத்திற்குச்‌ செவிசாய்த்தால்‌, சத்தியம்‌ மாத்திரமே நமக்கு 
இவ்வுலக வாழ்வில்‌ விடுதலை கொடுக்க வல்லமையுடையது. 


உள்ளத்தின்‌ சத்தம்‌ 


பின்பு எகிப்துதேசத்தாளாகிய ஆகார்‌ ஆபிரகாமுக்குப்‌ பெற்ற குமாரன்‌ 
பரியாசம்பண்ணகிறதைச்‌ சாராள்‌ கண்டு, ஆபிரகாமை நோக்கி: இந்த 
அடிமைப்பெண்ணையும்‌ அவள்‌ மகனையும்‌ புறம்பே தள்ளும்‌. இந்த 
அடிமைப்பெண்ணின்‌ மகன்‌ என்‌ குமாரனாகிய ஈசாக்கோடே 
சுதந்தரவாளியாயிருப்பதில்லை என்றாள்‌. தன்‌ மகனைக்குறித்தச்‌ 
சொல்லப்பட்ட இந்தக்‌ காரியம்‌ ஆபிரகாமுக்கு மிகவும்‌ துக்கமாயிருந்தது. 
அப்பொழுது தேவன்‌ ஆபிரகாமை நோக்கி: அந்தப்‌ பிள்ளையையும்‌, உன்‌ 
அடிமைப்‌ பெண்ணையும்குறித்துச்‌ சொல்லப்பட்டது உனக்குத்‌ 
துக்கமாயிருக்கவேண்டாம்‌. ஈசாக்கினிடத்தில்‌ உன்‌ சந்ததி விளங்கும்‌. 
ஆதலால்‌ சாராள்‌ உனக்குச்‌ சொல்வதெல்லாவந்றையும்‌ கேள்‌. ஆதி 21:9- 
12 


அடிமைப்‌ பெண்ணின்‌ மகனை புறம்பே தள்ளிவிடும்‌ என்று சாராள்‌ ஆபிரகாமினிடத்தில்‌ 
சொன்னபோது, அந்த வார்த்தை ஆபிரகாமிற்கு மிகுந்த துக்கத்தைக்‌ கொண்டுவந்தது. 
ஆபிரகாமின்‌ உள்ளத்திலிருந்து உண்டான சத்தம்‌ அவனோடு பேசியது. போராட்டமிக்க 
ஓர்‌ நிலைக்கு ஆபிரகாம்‌ தள்ளப்பட்டான்‌. இஸ்மவேலைக்‌ குறித்துச்‌ சொன்ன காரியம்‌ 
ஆபிரகாமின்‌ மனதிற்கு துக்கமாயிருந்தது. நாமும்‌ அநேக வேளைகளில்‌ இப்படிப்பட்ட 
நிலைக்குத்‌ தள்ளப்படலாம்‌. கணவன்‌ ஒரு காரியத்தைச்‌ செய்ய முற்படும்‌ நேரத்தில்‌, 
மனைவி அதற்கு எதிர்த்து நின்றால்‌ அல்லது கணவன்‌ செய்ய விரும்பாத காரியத்தை 


மனைவி செய்தே ஆகவேண்டும்‌ என்று வற்புறுத்தினால்‌ குடும்பத்தில்‌ இந்த நிலையே 
காணப்படும்‌. இது குடும்பத்தின்‌ சமாதானத்தையே கெடுத்துவிடும்‌. 


ஆபிரகாம்‌ இந்த நிலைக்குத்‌ தள்ளப்பட்டபோது, தேவன்‌ ஆபிரகாமுக்கு உதவி செய்தார்‌. 
நாம்‌ வலதுபுற மோ அல்லது இடதுபுறமோ சாயும்போது, வழி இதுவே இதிலே நடவுங்கள்‌ 
என்று சொல்லுகிற தேவன்‌ நம்மோடேகூட இருக்கிறார்‌. “உன்‌ கண்கள்‌ உன்‌ 
போதகர்களைக்‌ காணும்‌” என்கின்ற வாக்குத்தத்தம்‌ நமக்கே உரியது. “நான்‌ உனக்குப்‌ 
போதித்து, நீ நடக்கவேண்டிய வழியை உனக்குக்‌ காட்டுவேன்‌, உன்மேல்‌ என்‌ கண்ணை 
வைத்து, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்‌” (சங்‌ 32:8). குழப்பத்தின்‌ மத்தியில்‌, 
எதைச்‌ செய்யவேண்டும்‌ என்று நாம்‌ அறியாதிருக்கும்‌ நேரத்தில்‌ தேவனது கிருபைகளே 
நம்மைத்‌ தாங்குகின்றது. 


எனினும்‌, தேவன்‌ ஆபிரகாமினிடத்தில்‌ எல்லா நேரத்திலும்‌ சாராள்‌ சொல்வதைக்‌ கேள்‌ 
என்று சொல்லவில்லை. வெளியிலிருந்து சத்தம்‌ உண்டாகின்றபோது, உள்ளேயிருந்து 
வரும்‌ சத்தத்தையும்‌ நிறைவேற்ற பெலனில்லாத நேரத்தில்‌ நமக்கு பரத்திலிருந்து 
தேவனின்‌ கரங்களிலிருந்து ஆலோசனை வரும்‌. இந்த ஆலோசனை தீர்க்கதரிசனத்தின்‌ 
மூலமாகவோ அல்லது தேவச்‌ செய்தியின்‌ மூலமாகவோ நமது செவிகளில்‌ வந்து 
எட்டலாம்‌. 1972 ம்‌ ஆண்டு நான்‌ முதன்முதல்‌ தனிமனிதனாய்‌ பீஹார்‌ சென்றிருந்தபோது, 
எனக்கு முதல்‌ மாதத்தில்‌ கிடைத்த உதவி அறுபது ரூபாய்‌ மாத்திரமே. அன்று முதல்‌ 
இன்றுவரை தேவனே எல்லாவற்றிலும்‌ ஒரு குறைவின்றி இந்த ஊழியத்தை 
நடத்திவருகின்றார்‌. 


தேவன்‌ சொன்னபின்பு, ஆகாரை ஆபிரகாம்‌ உடனே அப்பத்தையும்‌, துருத்தியில்‌ 
தண்ணீரையும்‌ கொடுத்து அனுப்பிவிட்டான்‌. தேவனது வார்த்தைக்கு ஆபிரகாம்‌ உடனே 
செவிமடுத்தான்‌. 


மனிதர்களின்‌ சத்தம்‌ 


அவர்கள்‌ யெரொபெயாமுக்கு ஆள்‌ அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள்‌, 
அவனும்‌ இஸ்ரவேல்‌ சபை அனைத்தும்‌ வந்து, ரெகொபெயாமை நோக்கி: 
உம்முடைய தகப்பன்‌ பாரமான நுகத்தை எங்கள்மேல்‌ வைத்தார்‌, 
இப்போதும்‌ நீர்‌ உம்முடைய தகப்பன்‌ சுமத்தின கடினமான வேலையையும்‌, 
அவர்‌ எங்கள்மேல்‌ வைத்த பாரமான நுகத்தையும்‌ லகுவாக்கும்‌, 
அப்பொழுது உம்மைச்‌ சேவிப்போம்‌ என்றார்கள்‌. அதற்கு அவன்‌: நீங்கள்‌ 
போய்‌, மூன்றுநாள்‌ பொறுத்து என்னிடத்தில்‌ திரும்பிவாருங்கள்‌ என்றான்‌, 
அப்படியே ஜனங்கள்‌ போயிருந்தார்கள்‌. 1 இராஜா 12:3-5 


“உம்முடைய தகப்பன்‌ சுமத்தின கடினமான வேலையையும்‌, அவர்‌ எங்கள்மேல்‌ வைத்த 
பாரமான நுகத்தையும்‌ லகுவாக்கும்‌ என்று சொன்ன ஜனங்களை அனுப்பிவிட்டு, 
முதியோரையும்‌, அனுபவசாலிகளையும்‌, தேவனது தாசர்களையும்‌ அழைத்து 
அவர்களிடத்தில்‌ ஆலோசனை கேட்டான்‌. அவர்கள்‌ ரெகோபெயாமிற்கு “நீர இன்று இந்த 
ஜனங்களுக்கு சேவகனாகி, அவர்களுக்கு இணங்கி, அவர்கள்‌ சொற்படி செய்து, 
மறுமொழியாக நல்வார்த்தைகளைச்‌ சொல்வீரானால்‌, எந்நாளும்‌ அவர்கள்‌ உமக்கு 
ஊழியக்காரராயிருப்பார்கள்‌ என்றார்கள்‌ (1இராஜா 12:7).” ஆனால்‌, ரெகோபெயாம்‌ 
அவர்களது ஆலோசனையை ஒரு புறத்தல்‌ வைத்துவிட்டு, தன்னுடன்‌ வளர்ந்த 
வாலிபர்களிடத்தி ஆலோசனை கேட்டபோது, அவர்களோ, “உம்முடைய தகப்பன்‌ எங்கள்‌ 
நுகத்தைப்‌ பாரமாக்கினார்‌, நீர்‌ அதை எங்களுக்கு லகுவாக்கும்‌ என்று உம்மிடத்தில்‌ 
சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர்‌ சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: என்‌ சுண்டுவிரல்‌ என்‌ 


தகப்பனாருடைய இடுப்பைப்பார்க்கிலும்‌ பருமனாயிருக்கும்‌. இப்போதும்‌ என்‌ தகப்பன்‌ 
பாரமான நுகத்தை உங்கள்மேல்‌ வைத்தார்‌, நான்‌ உங்கள்‌ நுகத்தை அதிக 
பாரமாக்குவேன்‌, என்‌ தகப்பன்‌ உங்களைச்‌ சவுக்குகளினாலே தண்டித்தார்‌, நான்‌ 
உங்களைத்‌ தேள்களினாலே தண்டிப்பேன்‌ என்று நீர்‌ அவர்களோடே சொல்லவேண்டும்‌ 
என்றார்கள்‌ (2இராஜா12:9-11).” 


அனுபவங்களிலும்‌, பாடூகளிலும்‌ கடந்து சென்றவர்கள்‌, ஜனத்திற்காக 
அனுதாப்படுகிறவர்கள்‌, ஜனத்தின்‌ நிலமையை நன்றாக அறிந்தவர்கள்‌, ஜனத்திற்காக 
மனதுருக்கமும்‌ அவர்களுக்காக நன்மை செய்யவேண்டும்‌ என்ற எண்ணமுடைய 
முதியோரின்‌ சத்தம்‌ ஒருபக்கம்‌, மறுபக்கம்‌ உடன்‌ வளர்ந்த வாலிபரின்‌ வார்த்தைகள்‌ 
இந்த இரண்டு ஆலோசனைகளுக்கும்‌ இடையில்‌ ரெகோபெயாம்‌ காணப்பட்டான்‌. 
ஆலயத்தில்‌ போதகராயிருக்கிறவர்கள்‌ கண்ணீர்வடித்து ஜெபித்து சொல்லும்‌ ஆலோசனை, 
குடும்பத்தில்‌ பிள்ளைகளின்‌ நல்வாழ்வை விரும்புகின்ற பெற்றோரினிடத்திலிருந்து வரும்‌ 
ஆலோசனைகளைவிட, உடன்‌ பயிலும்‌ மாணவர்களும்‌ மற்றும்‌ நண்பர்களும்‌ கொடுக்கும்‌ 
ஆலோசனைகள்‌ நலமானவைகளைப்போல பல வாலிபர்களுக்குத்‌ தோற்றமளிக்கலாம்‌. 
ஆனால்‌, அவைகளில்‌ நாம்‌ சிக்கிக்கொள்ளக்கூடாது. பெற்றோர்கள்‌ கல்வி அறிவு 
இல்லாதவர்களாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்‌ பிறந்து, 
அநேக காரியங்களை அறிந்து, போராட்டங்களையும்‌ வேதனைகளையும்‌ சந்தித்த 
அனுபவமுடையவர்கள்‌ என்பதை பிள்ளைகள்‌ மறந்துவிடக்கூடாது. நண்பர்களின்‌ தவறான 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, புகைப்‌ பழக்கத்திலும்‌ பலவிதமான பாவத்திலும்‌ 
சிக்கிக்கொண்டு தங்கள்‌ எதிர்காலத்தையும்‌, வாழ்க்கையையும்‌ முற்றிலும்‌ கெடுத்துவிட்ட 
வாலிபர்கள்‌ உண்டு. அனுபவமில்லாத, போராட்டங்களைச்‌ சந்தித்திராத, துன்பங்களைப்‌ 
பார்த்திராத, ஜனங்களைக்‌ குறித்து கரிசனையில்லாத ஒரு கூட்ட ஜனம்‌ நம்மைச்‌ 
சந்திக்கும்‌. மறுபுறம்‌ அனுபவமிக்க, நம்முடைய நன்மைகளை விரும்புகிற பெரியவர்களின்‌ 
கூட்டம்‌ தரும்‌ ஆலோசனைகள்‌ இவற்றில்‌ நாம்‌ எதை தெரிந்துகொள்ளப்போகின்றோம்‌? 


ரெகோபெயாம்‌ வாலிபர்களின்‌ வார்த்தைக்குச்‌ செவிகொடூத்தபடியினால்‌, தனக்குக்‌ 
கிடைக்கவேண்டிய பண்ணிரெண்டு கோத்திரத்தில்‌ பத்து கோத்திரங்களை அவன்‌ 
இழந்துவிட்டான்‌. சபைகளில்‌ துடிப்புள்ள வாலிபர்களுக்கு மாத்திரம்‌ இடமளித்துவிட்டூ, 
பெரியோர்களை நாம்‌ தள்ளிவிடக்கூடாது. அவர்களுக்கு பெலமில்லாதிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
அனுபவமுள்ளவர்கள்‌ என்பதை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. “நரைத்தவனுக்கு முன்பாக 
எழுந்து, முதிரவயதுள்ளவன்‌ முகத்தைக்‌ கனம்பண்ணி, உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவாயாக, நான்‌ கர்த்தர்‌ (லேவி 19:32).” எந்த சத்தத்தை இந்த நாளில்‌ நாம்‌ 
கேட்கப்போகிறோம்‌? அனுபவமிக்க சத்தத்தையா? அல்லது நம்மை அழிக்கும்‌ 
சத்தத்தையா? 


சோர்வுதரும்‌ சத்தம்‌ 


அப்பொழுது சவுல்‌ தாவீதை நோக்கி: நீ இந்தப்‌ பெலிஸ்தனோடே எதிர்த்து 
யுத்தம்பண்ண உன்னால்‌ ஆகாது. நீ இளைஞன்‌, அவனோ தன்‌ சிறுவயது 
முதல்‌ யுத்தவீரன்‌ என்றான்‌. 1சாமுவேல்‌ 17:33 


தனது சகோதரர்களைப்‌ பார்ப்பதற்கும்‌ அவர்களுக்கு அப்பங்களைக்‌ கொடூப்பதற்குமே 
தாவீது போர்க்களத்திற்கு தனது தகப்பனால்‌ அனுப்பப்பட்டான்‌. பெலிஸ்தியருக்கும்‌ 
இஸ்ரவேலருக்கும்‌ யுத்தம்‌ நடக்கும்‌ நேரத்தில்‌ சகோதரர்களின்‌ சுகத்தை 
விசாரிக்கும்படிக்கே தாவீது அனுப்பப்பட்டான்‌. ஆனால்‌, யுத்தகளத்திலோ “ஒருமனிதனை 
என்னோடு யுத்தம்பண்ண அனுப்புங்கள்‌' என்று பெலிஸ்தியனான கோலியாத்‌ 
சத்தமிட்டுக்கொண்டிருந்தான்‌. தினமும்‌ காலையும்‌ மாலையும்‌ அவன்‌ 
கெர்ச்சித்துக்கொண்டிருந்ததுடன்‌ இஸ்ரவேலையும்‌, தேவனையும்‌ நிந்திக்கும்‌ காட்சியை 


தாவீது கண்டான்‌. அவனுக்குள்‌ இருந்த அபிஷேக தைலம்‌ “என்‌ ஜனத்திற்காகவே தேவன்‌ 
என்னை அபிஷேகம்‌ செய்திருக்கின்றார்‌' என்ற வைராக்கியத்தை உண்டாக்கியது. ஒரு 
புறம்‌ ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தியன்‌ எம்மாத்திரம்‌' என்ற 
சத்தம்‌; ஆனால்‌, மறுபுறமோ அவனை அழைத்துச்‌ சென்றவன்‌ “அவனோ தன்‌ சிறுவயது 
முதல்‌ யத்தவீரன்‌' என்று தாவீதை சோர்படையச்‌ செய்யும்‌ வார்த்தைகளை அவனிடம்‌ 
பேசுகின்றான்‌. 


ஜனத்திற்காக வைராக்கியம்‌ பாராட்டவும்‌, சத்துருவின்‌ கட்டுகளிலிருந்தும்‌ 
கர்ஜ்ஜனையிலிருந்தும்‌ அவர்களை விலக்கி மீட்கவும்‌, சத்துருவின்‌ செயல்களை 
அடக்கவுமே தேவன்‌ நம்மேல்‌ தனது தெய்வீக அபிஷேகத்தை வைத்திருக்கின்றார்‌. 
நம்மில்‌ இருக்கும்‌ ஆவியானவர்‌ ஜனத்தின்‌ விடுதலைக்காக நம்மை செய்படுத்தத்‌ 
தூண்டும்‌ நேரத்தில்‌, நம்மைத்‌ தடுத்து நிறுத்த பல சத்தங்கள்‌ நம்மை நோக்கி வரலாம்‌. 
நாம்‌ எந்த சத்தத்திற்கு செவிகொடுக்கப்போகிறோம்‌? ஜனங்கள்‌ நசுக்கப்படூவதந்குக்‌ 
காரணம்‌, அவர்களை விடூவிக்கிறதற்கு யாருமில்லாததே! தேவனது அபிஷேகத்தைப்‌ 
பெற்ற நாமே அப்படிப்பட்டோரை விடுதலையாக்கவேண்டும்‌. 


இவைகளை நாங்கள்‌ கேட்டபொழுது, எருசலேமுக்குப்‌ 
போகவேண்டாமென்று, நாங்களும்‌ அவ்விடத்தாரும்‌ அவனை 
வேண்டிக்கொண்டோம்‌. அதற்குப்‌ பவுல்‌: நீங்கள்‌ அழுது என்‌ இருதயத்தை 
ஏன்‌ உடைந்துபோகப்பண்ணுகிறீர்கள்‌? எருசலேமில்‌ நான்‌ கர்த்தராகிய 
இயேசுவின்‌ நாமத்திற்காகக்‌ கட்டப்படுவதற்குமாத்திரமல்ல, மரிப்பதற்கும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறேன்‌ என்றான்‌. அப்போஸ்தலர்‌ 21:13- 


தனக்கு  முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கட்டுகளையும்‌, உபத்திரவங்களையம்‌ பவுல்‌ 
அறிந்தவனாயிருந்தான்‌. என்றாலும்‌, அந்த ஆபத்துக்களின்‌ மத்தியிலும்‌, ஜனத்திற்காக 
அவன்‌ செயல்படூகிறவனாகவே காணப்பட்டான்‌. தன்னுடன்‌ இருக்கும்‌ மக்கள்‌ 


“எருசலேமுக்கு போகவேண்டாம்‌' என்று சொன்னபோது, பவுல்‌ அவர்களை நோக்கி “நான்‌ 
கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும்‌ ஆயத்தமாயிருக்கிறேன்‌்‌ என்றே 
பதிலுரைத்தான்‌. பவுலே நீர்‌ கட்டப்படக்கூடாது, அடிக்கப்படக்கூடாது என்று ஒருபுறத்தில்‌ 
சத்தம்‌, மற்றொருபுறம்‌ “என்னுடைய சுவிசேஷத்திற்காக கட்டப்படுவதற்கு நீ ஆயத்தமா? 
என்ற தேவனின்‌ சத்தம்‌. என்றாலும்‌, பவுல்‌ அவர்களின்‌ அன்பின்‌ அதிகத்தையும்‌, 
அழுகையையும்‌ கண்டூ நின்றுவிட்டானோ? இல்லை, தேவனுக்காகவும்‌, ஜனங்களுக்காகவும்‌ 
தன்னை அர்ப்பணித்தவனாய்‌ ஊழியத்தில்‌ முன்னேறிச்‌ சென்றான்‌. தான்‌ அனுபவித்த 
எல்லாவிதமான பாடுகளையும்‌, சவுக்கினால்‌ அடிக்கப்பட்டதையும்‌, கல்லெரியப்பட்டதையும்‌ 
பவுல்‌ இலேசான உபத்திரவம்‌ என்றே குறிப்பிடுகின்றார்‌. 


கிறிஸ்துவின்‌ நிமித்தம்‌ உபத்திரவம்‌ நேரிடுமென்றால்‌, அவைகளைக்‌ கிறிஸ்துவுக்காகச்‌ 
சந்திக்க நாம்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. கிறிஸ்துவுடனேகூட நாம்‌ மகிமைப்படும்படிக்கு 
அவருடனேகூடப்‌ பாடுபட்டால்‌ அப்படியாகும்‌ (ரோமர்‌ 8:17). என்று ஒரு சத்தம்‌ நம்மோடு 
பேசும்போது, பாடே இல்லாத வாழ்வைத்‌ தாரும்‌ என்று ஜெபிக்கச்‌ சொல்லுகின்ற சத்தம்‌; 
நாம்‌ எந்த சத்தத்திற்கு நாம்‌ கீழ்ப்படியப்போகின்றோம்‌. நான்‌ உபத்திரவப்பட்டது எனக்கு 
நல்லது, அதினால்‌ உமது பிரமாணங்களைக்‌ கற்றுக்கொள்ளுகிறேன்‌ (சங்‌ 119:71) என்ற 
தாவீதின்‌ வார்த்தைகளே அவனை தேவனிடத்தில்‌ வைராக்கியமுள்ளவனாக மாற்றிற்று. 
உபத்திரவம்‌ மனிதனைப்‌ பூரணமாக்குகின்றதுடன்‌, சரிப்படுத்தும்‌ காரியத்தையும்‌ 
செய்கின்றது. சத்துருவின்‌ சத்தத்திற்குப்‌ பயப்படாமல்‌,  உபத்திரவங்களானாலும்‌, 
பாடுகளானாலும்‌ கிறிஸ்துவை விட்டுவிடாமல்‌, ஜனங்களை அவரண்டை சேர்க்கும்‌ 


பணியிலே தொடர்ந்து வைராக்கியத்துடன்‌ முன்னேறவே தேவன்‌ இவ்வுலகத்தில்‌ நம்மை 
முன்குறித்திருக்கின்றார்‌. 


